தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 1.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


சு 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


AR 


- 


வாய்மை 


யே 


வெல்லும் 


எண் 37 ] 


சென்னை , புதன்கிழமை, செப்டம்பர் 9 , 2020 
ஆவணி 24 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 
பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை . 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் .87 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ( UD4 ( 2 )) த் துறை , 9 ஜூலை 2020 ] 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/1972) 10 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
1 உட்பிரிவின் (ம) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 17-04-1974 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீட்டில் பாகம் || பிரிவு 2இல் 220 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் 
உள்ளாட்சி நிருவாகத் துறையின் II (2)/ RUL/ 2152 /74 ஆம் எண் அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பின்வரும் வருவாய் கிராமங்களின் 
பகுதிகளை தென்காசி உள்ளூர் திட்டப் பகுதியில் சேர்ப்பதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

2 , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவிற்குள் , இது தொடர்பாக 
மேற்சொன்ன பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து , சேர்க்கக் 
கருதப்பட்டவை குறித்த யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை , எழுத்து மூலமாக அரசுக்கு அளிக்கலாம் என்றும் , மேற்சொன்ன 
கால அளவிற்குள் பெறப்பபட்ட அத்தகைய மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 4 ) உட்பிரிவின்படி மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்னர் கருதிப்பார்க்கப்படும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . 
மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை அரசு முதன்மை செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் 
துறை , தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , அட்டவணை என்பதற்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அதாவது; 

அட்டவணை 


44 


2 , 


தொடர் உள்ளூர் திட்டமிடல் பகுதியின் 
எண் 


( 2 ) 


1 . 


தென்காசி 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 

( 3 ) 
நகராட்சி 
0332 தென்காசி 
தென்காசி வட்டம் 
642757 குத்துக்கல் வலசை 
642764 பாட்டப்பத்து 
642762 குணராமநல்லூர் 
642763 மின்னடிசேரி 
642746 ஆயிரப்பேரி 
642767 மத்தளம்பாறை 
642758 பாட்டகுறிச்சி 
642756 கொடிக்குறிச்சி 
627818 குன்னக்குடி 


[ 1 ] 


DTP - II - 2- ( 37 ) ( TSup ) -1 


2 


தொடர் உள்ளூர் திட்டமிடல் பகுதியின் 
எண் 

பெயர் 
( 2 ) 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 

( 3 ) 
பேரூராட்சி 
803848 இலஞ்சி 
803850 மேலகரம் 
803845 ஆயக்குடி 


ராஜேஷ் லக்கானி , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை (நிலை ) எண் .88 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ( UD4( 2 )) த் துறை , 9 ஜூலை 2020 ] 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/1972) 10 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் ( ம்) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 17-04-1974 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் பாகம் II பிரிவு 2 - இல் 220 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் 
உள்ளாட்சி நிருவாகத் துறையின் II (2 ) / RUL/ 2150 /1974 ஆம் எண் அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பின்வரும் வருவாய் கிராமங்களின் 
பகுதிகளை திருப்பத்தூர் உள்ளூர் திட்டப் பகுதியில் சேர்ப்பதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவிற்குள் , மேற்சொன்ன 
பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து , சேர்க்கக் கருதப்பட்டவை 
குறித்த யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை, எழுத்து மூலமாக அரசுக்கு அளிக்கலாம் என்றும் , மேற்சொன்ன கால அளவிற்குள் 
பெறப்பட்ட அத்தகைய மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் மேற்சொன்ன சட்டத்தின் 10- ஆம் பிரிவைச் சேர்ந்த (4) உட்பிரிவின்படி 
மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்னர் கருதிப்பார்க்கப்படும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது 
கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை அரசு முதன்மைச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை , தலைமைச் 
செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் அட்டவணை " என்பதற்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அதாவது ; 

“ அட்டவணை 


தொடர் | உள்ளூர் திட்டமிடல் பகுதியின் 
எண் 

பெயர் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


( 1) 


( 3) 


1 . 


திருப்பத்தூர் 


நகராட்சி 


திருப்பத்தூர் 
திருப்பத்தூர் வட்டம் 
17 தாமலேரிமுத்தூர் 
10 பாச்சல் 
27 காசிநாயக்கன்பட்டி 
26 சு . பள்ளிப்பட்டு 
20 பல்நாங்குப்பம் 
11 அச்சமங்கலம் 
09 கதிரிமங்கலம் 
46 ஆதியூர் 
50 ராச்சமங்கலம் 
47 வெங்களபுரம் 
23 கதிரம்பட்டி 
24 மடப்பள்ளி 
21 தடவள்ளி 
25 திருப்பத்தூர் கிராமம் 
48 கோனேரிகுப்பம் 


ராஜேஷ் லக்கானி, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


3 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 

அறிவிக்கைகள் 


( அரசாணை ( ப ) எண் .280 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , 3 ஜூன் 2020 ] 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 - ஆம் பிரிவு மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் ( a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்னலாடை தொழிற்சாலையில் 
பணியமர்த்தப்படுபவர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக , விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் மாநில 
அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 


தனிநபர்கள் 


(1) 


தலைவர் 


( 2 ) 


செயலாளர் 


தொழிலாளர் துறை இணை ஆணையர், 
கோயமுத்தூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , 
( செயலாக்கம் ) கோயமுத்தூர் 
உதவி இயக்குநர் , பொருளியல் மற்றும் 
புள்ளியியல் துறை , திருப்பூர் கோட்டம் 

வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் 


( 3 ) 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


திரு . S. கோவிந்தப்பன் கீதாஞ்சலி நிட்டர்ஸ் , 
34 , TSR லே அவுட் , 2 வது தெரு , கொங்கு 
முதன்மைச் சாலை , திருப்பூர் -641 607 . 
திரு . K.M. சுப்ரமணியம் , K.M. நிட்வேர் 
பிரைவேட் லிமிடெட் , 14 DEF , லக்ஷ்மி நகர் , 
முதல் தெரு , சிட்டி கார்டன் , திருப்பூர் -641 602 . 
திரு . விஜயகுமார் , C.B.C. ஃபேஷன் ஏசியா 
பிரைவேட் லிமிடெட் , 11 . 

M.R. நகர், 
( CBC . கட்டடம் ) , KNP காலனி போஸ்ட் , 
தாராபுரம் சாலை , திருப்பூர் -641 608 . 


( 3 ) 


உறுப்பினர் 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 


(1 ) 


உறுப்பினர் 


(2 ) 


உறுப்பினர் 


திரு . M. கண்ணப்பன் , த / பெ K.S. மணி , 
10 , ராஜீவ் நகர் , காங்கேயம் குறுக்கு சாலை , 
திருப்பூர் -641 604. செயலாளர் , திருப்பூர் 
சிட்டி அண்ணா பொது தொழிலாளர்கள் 
சங்கம் 
திரு . P. குணசேகரன் , த/ பெ பழனிசாமி , 
3 , திரு.வி.க. நகர், முதல் தெரு , 
பெரிச்சிபாளையம் , திருப்பூர் -641 608 , 
செயலாளர் , திருப்பூர் பனியன் அண்ணா 
தொழிலாளர்கள் சங்கம் 
திரு . C. பழனிசாமி , 
த / பெ . சென்னிமலை , 
1 -சியான்காடு , கருமராம்பாளையம் , 
ஊத்துக்குளி சாலை , திருப்பூர் - 641 607 , 
தலைவர் , அனைத்திந்திய காங்கிரஸ் வணிக 
சங்கம் ( AITUC ) , திருப்பூர் மாவட்டம் . 


( 3 ) 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


4 


[ அரசாணை ( ப ) எண் .308, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , 16 ஜூன் 2020 ] 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 - ஆம் பிரிவு மற்றும் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கல் மற்றும் ஏனைய 
பொருட்களைக் கொண்டு சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கு பணியமர்த்தப்படுபவர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை நிர்ணயிப்பது 
தொடர்பாக , விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் மாநில அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட 
குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 


தனி நபர்கள் 


(1) 


தலைவர் 


( 2 ) 


செயலாளர் 


தொழிலாளர் துறை இணை ஆணையாளர் , 
சரகம் II , சென்னை . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் , 
( செயலாக்கம் ) , காஞ்சிபுரம் . 
புள்ளியியல் அதிகாரி / உதவி இயக்குநர், 
( முழு கூடுதல் பொறுப்பு ) பொருளியல் 
மற்றும் புள்ளியியல் துறை , காஞ்சிபுரம் 
கோட்டம் , செய்யாறு . 


(3) 


உறுப்பினர் 


வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் 


(1) 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


திரு . C. சங்கர் , இளங்கோ சிற்பக் 
கலைக்கூடம் , மெயின் ரோடு , மொடையூர், 
போளூர் அஞ்சல் , திருவண்ணாமலை 
மாவட்டம் 
திரு . S. சிதம்பரம் , ஸ்ரீமூகாம்பிகா 
சிற்ப கலைக்கூடம் மற்றும் கட்டடக் 
கலைக்கூடம் , எண் . 22 , திருக்குல தெரு , 
மாமல்லபுரம் 
திரு . எம் . ஜெயராம் , வைகுண்ட சாலை , 
மயிலாடி புதூர், மயிலாடி அஞ்சல் , 
கன்னியாகுமரி மாவட்டம் 


( 3 ) 


உறுப்பினர் 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 


(1) 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


திரு . J. ராஜன் , 
அண்ணா தொழிற்சாலைப் பேரவை , 
44, காந்தி தெரு , பரமசிவம் நகர், 
திருக்கழுக்குன்றம் , காஞ்சிபுரம் 
மாவட்டம் -603 109 . 
திரு . S. குமார் , 
அனைத்திந்திய மத்திய வணிக 
சங்கங்களின் மன்றம் , 1 /10,11 ஆவது 
தெரு , கருணாநிதி நகர் , அயனாவரம் , 
சென்னை -600 023 . 
திரு . P. கணேசன் , இந்து மஸ்தூர் சபா , 
10/437 , இராஜாஜி தெரு , சூரமங்கலம் 
அஞ்சல் , சேலம் -636 005 . 


( 3 ) 


உறுப்பினர் 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


